GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TNICCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[Price : Rs. 1.60 Paise . 


TAMIL 


* 


" 


. . . 


ON MEN 


SO 


* 


Kட்டி 
பாட 


GOVEDS 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


NADO 


THIN 


. 


4 


* UTHAL 


LONE TR 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 89 ] 


CHENNAI, TUESDAY, MARCH 2 , 2011 
Maasi 18 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , திருநெல்வேலி . 


திருநெல்வேலி மாவட்டம் , ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் , காடுவெட்டி கிராம ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


( 46/ 820/ 2010.) 
No. VI(2)/166(a )/2011 . 

ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட காடுவெட்டி கிராம ஊராட்சியில் கருவேல மரங்கள் ஏலமிட்டது 
தொடர்பான ஊராட்சியின் ஆவணங்களை பரிசீலனை செய்ததில் ஊராட்சி மன்றத் தலவர் 30 - 11 - 2009 தேதியிட்ட 
நடவடிக்கை ( எண் இல்லை ) மற்றும் தீர்மானம் எண் 46 , நாள் 27 - 11 - 2009 மூலம் ரூ . 10 ,55 ,559/ - க்கு சக்திவேல் 
என்பவருக்கு கருவேல் மரம் ஏலம் ஜாரி செய்து அனுமதி வழங்கப்பட்டது கண்டறியப்பட்டது . மேற்படி ஆவணங்களை 
கூர்ந்தாய்வு செய்யும் போது போலியான ரசீதுக்கான ஆவணங்கள் தயார் செய்து ஏலத் தொகை ரூ . 10,55 ,559 / - னை 
வங்கியில் செலுத்துவதற்கு பதிலாக ரூ . 559/ - மட்டும் செலுத்திவிட்டு அடிக்கட்டையில் ரூ . 10,55 ,559/ - என 
திருத்தம் செய்துள்ளார் . மேலும் இயற்றப்பட்ட தீர்மானமும் உண்மையல்ல என ஆவணங்களின் மூலம் தெரியவந்துள்ளது . 
எனவே , காடுவெட்டி ஊராட்சி மன்றத் தலைவர்மீது கீழ்க்காணும் குற்றச்சாட்டுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன: 

1 . ஆலங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் (கி . ஊ .) ஆல் காடுவெட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பெரியகுளம் 
கருவேல மரங்களை ஏலமிட்டது தொடர்பாக ஊராட்சியின் ஆவணங்களை பரிசீலித்ததில் பல்வகை ரசீது எண் 1008 , 
நாள் 27 - 11 - 2009 என்ற ரசீது காடுவெட்டி ஊராட்சி கணக்குப்படிவம் (20 )- ல் வரவு எடுக்கப்படாத ரசீது புத்தகம் , 
மேலும் அந்த ரசீதின் எண் கையினால் எழுதப்பட்டுள்ளது . எனவே , இது போலி ரசீது ஆகும் என கண்டறியப்பட்டுள்ளது . 
இது முறைகேடான செயல் ஆகும் . 

2 . வெங்கடேஷ்வரபுரம் , பாண்டியன் கிராம வங்கி கிளையில் காடுவெட்டி ஊராட்சி கணக்கு எண் 
3200 - ல் , 27 - 11 - 2009 - ல் செலுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட செலுத்துச் சீட்டின் அடிக்கட்டையில் ரூ . 559/- க்கு 
முன்பாக ரூ . 10, 55, 000 / - இடைச் செருகலாக சேர்க்கப்பட்டு போலியாக ரூ . 10, 55, 559/ - செலுத்தியதாக நகல் 
எடுக்கப்பட்டுள்ளது . வங்கியில் இருந்து பெறப்பட்டுள்ள வரவு , செலவு அறிக்கையில் இருந்து இந்த விபரம் 
கண்டறியப்பட்டுள்ளது . எனவே , போலியாக பல்வகை ரசீதினை பயன்படுத்தி பெறப்பட்ட பணம் ரூ . 10,55,559/- ல் 


DTP - VI - 2 Ex . ( 89 ) 


[ 1 ] 


TIN 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


ரூ . 559/ - ஐ மட்டும் காடுவெட்டி ஊராட்சிக் கணக்கில் ( எண் 3200 ) - ல் செலுத்திவிட்டு அடிக்கட்டையினை திருத்தம் செய்து 
ரூ . 10,55 ,000 / - காடுவெட்டி ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . சே . துரைப்பாண்டியன் , தந்தை பெயர் சேதுபதி பாண்டியன் , காடுவெட்டி 
என்பவர் கையாடல் செய்து ஊராட்சி நிதியினை ஊராட்சி கணக்கில் செலுத்தப்படாதது ஊராட்சிக்கு நிதியிழப்பாக கருதப்படுகிறது . 

3 . காடுவெட்டி ஊராட்சி மன்றத் தலைவரின் 30 - 11 - 2009 - ம் தேதியிட்டு காடுவெட்டி பெரிய குளத்தில் கருவேல 
மரங்களை வெட்டிக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உள்ள ஆணையில் குறிப்பிடப்பட்ட காடுவெட்டி ஊராட்சிமன்றத் 
தீர்மானம் எண் 46 / 27 - 11 - 2009 என்பது காடுவெட்டி ஊராட்சிமன்றத் தீர்மான புத்தகத்தில் இல்லை . மேலும் , போலியான 
ஆவணங்களை காட்டி வனத் துறையில் வெட்டுச்சீட்டு அனுமதி பெறப்பட்டது தெரியவந்துள்ளது . இது முறைகேடான செயலாகும் . 

4 . தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் , 1994 , பிரிவு 21 மற்றும் அரசாணை நிலை எண் 277 , ஊரக வளர்ச்சித் துறை (சி4) , 
நாள் 22 - 11 - 2001 - ன்படி ஊராட்சிகளில் பொது ஏலம் நடத்துவதற்கான ஏல நடைமுறை விதி 16 , பிரிவு 5 - ல் தெரிவித்தவாறு 
ஏலமானது முடிந்த உடனுக்குடன் ( as soon as ) பிணையத் தொகை மற்றும் முழுமையாக அல்லது பகுதியாக விடுவிப்பாக 
இருக்கும்போது , ஏலத் தொகையானது சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிதிக் கணக்கில் செலுத்தப்படுதல் வேண்டும் . செயல் அலுவலர் 
அல்லது ஆணையர் அல்லது செயலாளரால் நேர்விற்கேற்ப பணம் செலுத்தியவருக்கு அச்சிட்ட புத்தகத்தில் ரசீதுகள் வழங்கப்படுதல் 
வேண்டும் . ஆனால் , காடுவெட்டி ஊராட்சி மன்றத் தலைவரால் மேற்குறிப்பிட்ட விதிமுறைகள் பின்பற்றப்படாமல் ஊராட்சி நிதிக்கு 
நிதியிழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது . 

மேற்கூறிய வரிசை எண் 1 முதல் 4 வரையிலான குற்றச்சாட்டுகளில் தெரிவிக்கப்பட்ட நிதி இழப்புகள் மற்றும் முறைகேடுகளுக்கு 
ஊராட்சியின் செயல் அலுவலர் என்ற நிலையில் ஊராட்சி மன்றத் தலைவர் முழு பொறுப்பாகிறார் . 

மேற்கண்ட முறைகேடுகள் தொடர்பாக அன்னார் மீது குற்றச்சாட்டுகள் பிறப்பிக்கப்பட்டு குற்றச்சாட்டுக்கு உரிய முகாந்திர 
விளக்கத்தினை 15 தினங்களுக்குள் தவறாது சமர்ப்பிக்கவும் தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்றத் தலைவர் 
சமர்ப்பிக்கத்தக்க விளக்கம் ஏதும் இல்லை எனக் கருதி அலுவலக ஆவணங்களின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் 
என தெரிவித்து காடுவெட்டி ஊராட்சி மன்றத் தலைவர்மீது 1994 - ம் வருட தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , பிரிவு 205(1)( அ ) - ன்கீழ் 
விளக்கம் கோரும் அறிவிப்பு 28 - 4 - 2010 - ல் வழங்கப்பட்டது . 

மேற்படி விளக்கம் கோரும் அறிவிப்புக்கு அன்னாரால் குறித்த தேதிக்குள் பதில் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை . 


எனவே , 1994 - ம் வருட தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , பிரிவு 205( 2) - ன்படி ஊராட்சி மன்றத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய கிராம 
ஊராட்சி மன்றக் கூட்டத்தினை கூட்டி ஊராட்சி மன்ற உறுப்பினர்களின் கருத்தினை பதிவு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க ஆலங்குளம் 
வருவாய் வட்டாட்சியருக்கு 11 - 11 - 2010 - ன்படி உத்தரவிடப்பட்டு 07 - 01 - 2011 அன்று ஆலங்குளம் வருவாய் வட்டாட்சியரால் ஊராட்சி 
மன்றக் கூட்டமும் நடத்தப்பட்டுள்ளது . 

மேற்படி கூட்டத்தில் ஊராட்சி மன்றத் தலைவர் மற்றும் 6 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் எனவும் , ஊராட்சி மன்றத் தலைவரை 
பதவி நீக்கம் செய்யக் கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 5 உறுப்பினர்கள் வாக்களித்தனர் எனவும் தீர்மானத்திற்கு எதிராக ஒரு உறுப்பினர் 
மட்டும் வாக்களித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது . எனவே காடுவெட்டி ஊராட்சி மன்றத் தலைவர் மீது 
தொடர்ந்த குற்றச்சாட்டுகள் மீது ஊராட்சி உறுப்பினர்களிடம் கோரப்பட்ட கருத்துக்களில் வேறுபாடு காணப்பட்டதால் அரசு முதன்மைச் 
செயலரின் கடிதம் எண் 23026/பி . ஆர்.4/2009 - 1, நாள் 19- 10 - 2009- ல் குறிப்பிட்ட உத்தரவிற்கிணங்க காடுவெட்டி ஊராட்சி மன்றத் 
தலைவரை ஏன் பதவியில் இருந்து நீக்கம் செய்யக் கூடாது என்பதற்கான விளக்கத்தினை அளிக்க தெரிவித்து காடுவெட்டி ஊராட்சி மன்றத் 
தலைவருக்கு 08 - 02 - 2011 - ன் கடிதத்தின்படி கூடுதல் விளக்கம் கோரப்பட்டது . 

மேற்படி விளக்கம் கோரும் அறிவிப்புக்கு காடுவெட்டி ஊராட்சி மன்றத் தலைவரால் 22 - 02 - 2011 - ல் அன்று அளிக்கப்பட்ட பதில் 
அறிவிக்கையில் காடுவெட்டி ஊராட்சியில் கடந்த 07 - 01 - 2011 அன்று ஊராட்சி மன்றத் தலைவர் மீது 4 குற்றச்சாட்டுகளை கூறி தலைவரை 
பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக வட்டாட்சியர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது எனவும் கூட்டத்தில் வார்டு உறுப்பினர் 6 பேர் கலந்து 
கொண்டனர் எனவும் ஒவ்வொரு குற்றச்சாட்டும் ஒவ்வொரு தீர்மானமாக வைக்கப்பட்டது . ஒவ்வொரு தீர்மானத்தின் கீழும் உறுப்பினர்களின் 
கையொப்பத்தை வட்டாட்சியரே பதிவு செய்து கொண்டதுடன் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் கடைசி தீர்மானத்தில் தலைவருக்கு ஆதரவு 
தருகிறோம் என்பதற்கு பதிலாக தீர்மானத்திற்கு ஆதரவு தருகிறோம் என தவறுதலாக வார்டு உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெற்று விட்டார் 
எனவும் , 07 - 01 - 2011 அன்று நடந்த ஊராட்சி மன்றக் கூட்டத்தை ரத்து செய்து விட்டு , மீண்டும் ஒரு முறை மன்றக் கூட்டத்தை கூட்டி 
வார்டு உறுப்பினர்களின் கருத்துகளை பதிவு செய்ய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் 10 - 01 - 2011 அன்று வார்டு உறுப்பினர்களால் 
மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது . 


மேற்படி புகார் குறித்து வட்டாட்சியரிடம் அறிக்கை கோரப்பட்டதில் ஆலங்குளம் வருவாய் வட்டாட்சியர் , திருநெல்வேலி மாவட்ட 
ஆட்சித் தலைவர் அவர்களின் உத்தரவிற்கிணங்க ஊராட்சி மன்றத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கான சிறப்புக் கூட்டம் 07 - 01 - 2011 
அன்று காலை 11 .20 மணிக்கு காடுவெட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வைத்து நடத்த நாள் நிர்ணயம் செய்து அதற்கான நோட்டீஸ் 
20 - 12 - 2010 அன்று ஊராட்சி மன்றத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் 6 நபர்களுக்கு அனுப்பப்பட்டு 
அனைவருக்கும் சார்பு செய்யப்பட்டு 07 - 01 - 2011 காலை 11 .20 மணிக்கு கூட்டம் முறைப்படி வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது 
என தெரிவிக்கப்பட்டுள்ளது . மேலும் , மேற்படி கூட்டத்தில் காடுவெட்டி ஊராட்சி மன்றத் தலைவர் சே . துரைபாண்டியன் , துணை தலைவர் 
திருமதி பேச்சியம்மாள் மற்றும் 5 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் எனவும் 1994 - ம் ஆண்டு ஊராட்சிகள் சட்ட விதி 205 (8)- ன்படி 
மேற்படி ஊராட்சி மன்றத் தலைவர் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாசித்து காட்டப்பட்டது என்றும் 
குற்றச்சாட்டுகளுக்கு அன்னார் விளக்கம் அளிக்கவில்லை என்றும் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளும் முறையாக ஊராட்சி 
மன்றக் கூட்ட நடவடிக்கை பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு ஊராட்சிகள் சட்டம் விதி 205 ( 10 ) - ன்படி ஊராட்சி மன்றத் தலைவரை பதவி 
நீக்கம் செய்யக் கோரும் தீர்மானத்தின்மீது ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டதில் , தீர்மானத்திற்கு ஆதரவாக ஐந்து உறுப்பினர்களும் , தீர்மானத்திற்கு 
எதிராக ஒரு உறுப்பினர் மட்டும் வாக்களித்தனர் எனவும் , மேற்கண்ட நடவடிக்கைகள் அனைத்தும் கூட்ட நடவடிக்கைகள் பதிவேட்டில் 
பக்கம் 44 முதல் 47 வரை பதிவு செய்யப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார் . எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் 10 - 01 - 2011 
மக்கள் குறை தீர்க்கும் நாளில் அளிக்கப்பட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் மனு தொடர்பாக மேல் நடவடிக்கையின்றி முடிவு செய்யலாம் என 
ஆலங்குளம் வருவாய் வட்டாட்சியரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


3 


காடுவெட்டி ஊராட்சி மன்றத் தலைவரால் 22 - 02 - 2011 தேதிய கடிதத்தில் மீண்டும் ஒரு முறை ஊராட்சி மன்றக் கூட்டத்தை கூட்டி 
வார்டு உறுப்பினர்களின் கருத்துக்களை பதிவு செய்ய கோரப்பட்ட கோரிக்கையை நிராகரிக்கப்பட்டது . 

காடுவெட்டி ஊராட்சியில் அதிகார துஷ்பிரயோகம் மூலம் போலியான ரசீது மற்றும் ஆவணங்கள் தயார் செய்து ஊராட்சியின் 
நிதியினை கையாடல் செய்து ஊராட்சிக்கு நிதியிழப்பு ஏற்படுத்திய காடுவெட்டி ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . சே . துரைப்பாண்டியன் 
என்பவரை 1994 - ம் வருட தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , பிரிவு 205 , உட்பிரிவு ( 11 ) - ன்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் 
ஆய்வாளருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தினை பயன்படுத்தி ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்து இதன்மூலம் 
அறிவிக்கப்படுகிறது . 

இவ்வறிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியாகும் நாளிலிருந்து அமுலுக்கு வரும் எனவும் இதன்மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 
இவ்வறிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 205 , உட்பிரிவு (11) - ன்கீழ் வெளியிடப்படுகிறது . 


திருநெல்வேலி, 
2011 பிப்ரவரி 25 . 


மு . ஜெயராமன் , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


